மீனாசி தமிழ் வாசகம் 
இரண்டாம் புத்தகம் 
(இதிய பதிப்பு ) 


TB 


- ( 2 ) 
N 54 


மீனுக்ஷி தமிழ் வாசகம் 
இரண்டாம் புத்தகம் 


( திருத்திய பதிப்பு ) 


புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரித் தமிழ்ப் பண்டிதர் 
வித்துவான் , நா.கனகராஜ ஐயர் , M. A. , அவர்கள் 

இயற்றியது 


a 


வி . சூ . சுவாமி நாதன் 

பிரசுரகர்த்தர் 
மதுரை 

மதராஸ் 
பதிப்புரிமை ) 

( விலை ரூ.0-5-0 


ஒன்பதாம் பதிப்பு -1954. 


பார 


சாப்பன 


146as8 


600008 . 


154 


Barathi Press , Madurai : - 1954 . 


தேச வணக்கம் 


( கும்மி மெட்டு ) 


ஓங்கும் இமாசலம் ஒளிமுடியாம் ; எங்கும் 

உலவு பலநதி மாலைகளாம் ; 
தாங்கும் இக்கோலம் தழைக்கும் இந்தியத் 

தாயே ! உனக்கு நமஸ்காரம் . 


1 


2 


கண்டங்க ளெங்கும் காணும் நற் காட்சிகள் 

கலந்து தன்னுள்ளே காட்டுதலால் 
அண்டமெங்கும் இல்லா அருமை இந்திய 

அன்னை ! உனக்கு நமஸ்காரம் . 
நீர்வளமும் காட்டின் நீள்வளமும் மலை 

நேர்வள மும் நகர் சாரும் சிற்பச் 
சீர்வளமும் மிகத் திகழும் இந்தியச் 

செல்வி ! உனக்கு நமஸ்காரம் . 


3 


ஞாலமெங் கும்வெகு காலமாக நல்ல 

நாகரிகக் குறியாக உயர் 
சீலமும் ஞானமும் சிறக்கும் பாரத 

தேவி ! உனக்கு நமஸ்காரம் . 


4 


- வே . முத்துசாமி ஐயர் , 


பொருளடக்கம் 


பக்கம் 


வரிசை 

விஷயம் 
1. படப் பழக்கம் -1 
212. வாக்கியப் பாட 

13. தென்னை மரம் 
14. தவளை 
15. யானை 
16. பூந்தோட்டம் 
17. உழைப்பு 
18 . பிராணிகளிடம் அன்பு 
19. சோம்பேறிப் பையன் ( பாட்டு ) 
20. கோவில்கள் 
21 காலையில் துயிலெழு 
22. வௌவால் 
23. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் 
24. பள்ளிக்கூடம் போதல் 
25. பூனை 
26. முரசுப் பாட்டு 
27. தபால்காரன் 
28. நாய் 
29. உதவி 
30. சுத்தம் சோறு போடும் 
31 . 

நாணயங்கள் 
32. பிட்டுக்கு மண் சுமந்தவர் 
33. கிராமம் 
34 , படப் பழக்கம்- II 

உலகநீதி 
ஆத்திசூடி 


5 
6-16 

17 
18 
19 
20 
23 
25 
26 
29 
32 
34 
36 . 
39 
4.2 
44 
45 
48 
50 
54 
57 
59 
62 
66 
67 
68 


... 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 

இரண்டாம் புத்தகம் 
1. படப் பழக்கம் -1 


95 


522 
எஏஐ 
SSS 


மேலே இருக்கும் படத்தில் நீங்கள் காண்ப 
வைகளை ஒவ்வொன்றாய்ச் சொல்லுங்கள் . 
குறிப்பு : - முதலில் ஒவ்வொரு பையனையும் படத்திலுள்ள 

வைகளில் ஒன்றை மட்டும் கூறச் சொல்லவும் . 
பிறகு உயிருள்ளவைகளையும் , அசையாப் 
பொருள்களையும் , தனித்தனியாயும் , கடைசி 
யாய் எல்லாவற்றையும் கூறச்சொல்லவும் . 


6 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


4 


Als 


2. பசு 


து ஒரு பசு . 
இதற்குக் கால்கள் நான்கு . 
கொம்புகள் இரண்டு உண்டு . 
வாலின் நுனியில் மயிர் இருக்கும் . 
பசு புல்லைத் தின்னும் . 
இது அசைபோடும் பிராணி . 
பசு பால் கொடுக்கும் . 
பால் மிகவும் ருசி உள்ளது . 
பசு வீட்டில் வளரும் பிராணி . 


இரண்டாம் புத்தகம் 


T 


3. ரோஜா 


இது ஒரு ரோஜா. 
ரோஜா மிகவும் அழகுள்ளது . 
நல்ல மணமுள்ளது . 
ரோஜா வாடினாலும் மணம் போகாது . 
ரோஜாவில் இரண்டு வகை உண்டு. 
அவை : வெள்ளை , சிவப்பு . 
ரோஜா இதழ்கள் மெதுவாய் இருக்கும் . 
ரோஜா மாலை அழகாய் இருக்கும் . 
ரோஜாச் செடியில் முள் உண்டு . 
பூவிலிருந்து பன்னீர் , அத்தர் செய்யலாம் . 
பன்னீர் மிகவும் குளிர்ச்சியானது . 
ரோஜா அத்தர் அதிக வாசனையுள்ளது . 


8 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


4. அவயவங்களின் வேலை 


தலையால் கடவுளை வணங்கலாம் . 
கண் பொருள்களைப் பார்க்கும் . 
காது பலவித ஓசையைக் கேட்கும் . 
மூக்கு வாசனை அறியும் . 
நாக்கு பண்டங்களை ருசி பார்க்கும் . 
பல் பதார்த்தங்களை மெல்லும் . 
கை எழுதும் ; கும்பிடும் . 
விரல்கள் எதையும் எடுக்கும் ; எண்ணும் . 
கால் நிற்கும் : நடக்கும் . 
வாயால் நல்ல வார்த்தை பேசு 


இரண்டாம் புத்தகம் 


9 


5. மயில் 


மயில் மிகவும் அழகான பு . 
அதற்கு நீண்ட சிறகு உண்டு . 
அதைத் தோகை என்கிறோம் . 
ஆண் மயிலின் தோகை நீளமானது . 
அதற்குத் தலையில் கொண்டை உண்டு. 
மயில் தோகையில் பல நிறங்கள் உண்டு. 
அவை : பச்சை , நீலம் , மஞ்சள் , கறுப்பு . 
மழைகாலத்தில் தோகையை விரித்து ஆடும் . 
அப்போது அது அழகாய் இருக்கும் . 
மலை நாடுகளில் மயில் அதிகம் உண்டு . 
மயில் தோகை விசிறி கட்ட உதவும் . 
மயில் தோகையை காவடியில் கட்டுவார்கள் . 


10 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


6. பசு - காளை 


ராமா ! இதோ பார் பசு மாடு . 
அதோ நிற்பது காளை மாடு . 
பசுவுக்கும் காளைக்கும் கால்கள் நான்கு . 
வாலின் நுனியில் மயிர் அடர்ந்து இருக்கும் . 
பசு நமக்குப் பால் கொடுக்கும் . 
பசுவின் பால் குழந்தைகளுக்கு நல்லது . 
பாலில் மோர் சேர்த்தால் தயிர் ஆகும் . 
தயிரைக் கடைந்தால் வெண்ணெயும் 

மோரும் கிடைக்கும் . 
வெண்ணெயை உருக்கினால் நெய் ஆகும் . 
காளை மாடு ஏர் உழும் ; வண்டி இழுக்கும் . 
மாட்டுச் சாணம் வீடு மெழுக உதவும் . 


பசுவையும் காளையையும் பக்ஷமாய் நடத்து . 


இரண்டாம் புத்தகம் 


11 


7. தொழிற் பெயர்கள் 
குலாலர் மண்பாண்டம் செய்கிறார் . 
தச்சர் மரத்தை அறுக்கிறார் . 
தட்டார் நகைகள் செய்கிறார் . 
கன்னார் பித்தளை வேலை செய்கிறார் . 
கொல்லர் இரும்பைக் காய்ச்சி அடிக்கிறார் . 
சேணியர் துணி நெய்கிறார் . 
கொத்தர் வீடு கட்டுகிறார் . 
வேளாளர் வயல் உழுகிறார் . 
வியாபாரி பண்டம் விற்கிறார் . 
செம்படவர் மீன் பிடிக்கிறார் . 
உபாத்தியாயர் பாடம் கற்பிக்கிறார் . 
மாணாக்கன் பாடம் படிக்கிறான் . 


12 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


8. தாயார் 
படத்தில் இருப்பவர் என் தாயார் . 
இவர் என்னிடம் அதிக அன்பு உள்ளவர் . 
நான் குழந்தையாய் இருந்தபோது பால் 

கொடுத்து வளர்த்தவர் . 
நான் தூங்கும் போது இனிமையாய்த் 

தாலாட்டுப் பாடியவர் . 
நான் கேட்ட பொருளை எனக்குத் தந்தவர். 
நான் நோயில்லாமல் வளர , தான் மருந்து 

உண்டவர் . 
நான் நல்ல பிள்ளையாய் வளரும்படி பழக்கம் 

செய்தவர் 
தாயின் சொற்களே எனக்கு வேதம் . 
முனிவரும் தம் தாயாரை வணங்குவர் . 

தாயே மேலான தெய்வம் 


இரண்டாம் புத்தகம் 


13 


9. தகப்பனார் 
இவர் என் தகப்பனார் . 
இவர் எனக்கு உணவு, உடை கொடுப்பவர். 
இவர் எனக்கு விளையாட்டுப் பொருள்களும் , 

புத்தகங்களும் தருபவர் . 
எனக்கு அடிக்கடி நல்ல புத்தி சொல்பவர் 

இவரே . 
நான் நல்ல பிள்ளை ஆக வழி சொல்பவரும் 

இவரே. 
நான் நன்றாய்ப் படித்து மேன்மை அடைய 

நினைப்பவரும் இவரே . 
நான் பேசுவதில் குற்றமுள்ள சொற்களைத் 

திருத்தி , என்னை நன்றாய்ப் பேசும்படி 

செய்பவரும் இவரே. 
தாய் தந்தையரே கண்கண்ட தெய்வங்கள் . 
தகப்பனூர் சொன்னபடி நட 


14 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


10. சூரியன் சந்திரன் 


காலையில் சூரியன் உதிக்கும் .. 
நடுப்பகலில் சூரியன் உச்சிக்கு வரும் . 
மாலையில் சூரியன் மறையும் . 
பிறகு சந்திரன் உதிக்கும் . 
சூரியன் உஷ்ணமான ஒளி தரும் . 
சந்திரன் குளிர்ச்சியான ஒளி தரும் . 
சூரியன் என்றும் ஒரே அளவாய் இருக்கும் . 
சந்திரன் என்றும் ஒரே மாதிரி இராது . 
சூரியன் ஒளியால் சுத்தம் ஏற்படும் . 
சூரியன் கிழக்கே உதித்து , மேற்கே மறையும் . 
ஒரு பகலும் இரவும் சேர்ந்தது ஒரு நாள் . 
ஏழு நாள் சேர்ந்தது ஒரு வாரம் . 


15 


11. ஆம் அல்ல 

உண்டு இல்லை . 
வேண்டும் வேண்டாம் . 

பறக்கும் பறக்காது . 
சூரி , இது உன் புத்தகமா ? 
ஆம் ஐயா , அது என் புத்தகம் . 
இது உன் கற்பலகையா ? 
ஐயா , அது என்னுடையது அல்ல . 
கமலா , உனக்குத் தம்பி உண்டா ? 
எனக்கு ஒரு தம்பி உண்டு அம்மா . 
உனக்குத் தங்கை உண்டா ? 
அம்மா , எனக்குத் தங்கை இல்லை . 
சீனு , உனக்கு என்ன வேண்டும் ? 
எனக்குப் புத்தகம் வேண்டும் , ஐயா . 
உனக்குப் பேனா வேண்டுமா ? 
எனக்குப் பேனா வேண்டாம் , ஐயா . 
பருந்து அதிக உயரம் பறக்கும் . 
கோழி அதிக உயரம் பறக்காது . 


16 


12. இன்று நேற்று நாளை 


போகிறேன் - போனேன் - போவேன் . 


நீ தினம் பள்ளிக்கூடம் போகிறாயா ? 
ஆம் , நான் தினம் பள்ளிக்கூடம் 

[ போகிறேன் . 
இன்று என்ன கிழமை ? 
இன்று ஞாயிற்றுக் கிழமை. 
இன்று பள்ளிக்கூடம் உண்டா ? 
இன்று பள்ளிக்கூடம் இல்லை 
நேற்று என்ன கிழமை ? 
நேற்று சனிக்கிழமை . 
நேற்றுப் பள்ளிக்கூடம் போனாயா ? 
தேற்றுப் பள்ளிக்கூடம் போனேன் . 
நாளை என்ன கிழமை ? 
நாளை திங்கட்கிழமை. 
நாளை பள்ளிக்கூடம் போவாயா ? 
நாளை பள்ளிக்கூடம் போவேன் . 


இரண்டாம் புத்தகம் 


17 


பாளை 


13. தென்னை மரம் 
இதோ பார் ! தென்னை மரம் . இதற்குக் 
கிளைகள் இல்லை . ஆனால் மட்டைகள் உண்டு. 
தென்னை மரத்திற்குப் பாளைகள் உண்டு. 
யில் தேங்காய் காய்க்கும் . 

இளந்தேங்காய் இளநீர் எனப்படும் . முற் 
றின காய் நெற்று எனப்படும் . வெயில் காலத்தில் 
இளநீர் குடிக்கலாம் . தேங்காய் மிகவும் ருசி 
யுள்ளது . தென்னை இலைக்கு ஓலை என்று பெயர் . 
ஓலைகளால் கீற்றுகள் பின்னலாம் . தென்னை 
மட்டையை அடுப்பு எரிக்கலாம் . தேங்காய் 
மட்டையால் கயிறு பின்னலாம் . தென்னை மரம் 
செங்குத்தாய் அதிக உயரம் வளரும் . இதன் 
ஒவ்வொரு பாகமும் உபயோகமுள்ளது . 

154 2 


18 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


fagra 


14. தவளை 


இது தவளையின் படம் . தவளை குளங்களி 
லும் கிணறுகளிலும் வசிக்கும் . இதற்குக் கண்கள் 
பெரியவை . சிறு பூச்சிகளையும் பார்த்துவிடும் . 

தவளை தண்ணீரில் நீந்தும் . தரையில் தத்திச் 
செல்லும் . தவளை முட்டையிடும் . அதிலிருந்து 
குஞ்சு வெளிப்படும் . தவளையின் முன் கால்களில் 
நான்கு விரல்கள் உண்டு. பின் கால்களில் ஐந்து 
விரல்கள் இருக்கும் . பின் கால் விரல்கள் மெல் 
லிய தோலால் சேர்க்கப்பட்டிருக்கும் . அதனால் 
தான் அது தண்ணீரில் நீந்துகிறது . அதன் 
முன் கால்களைவிடப் பின் கால்கள் அதிக நீளம் . 
ஆகையால் அது தத்துகிறது . 

தவளையின் நாக்கில் ஒரு விதமான பசை 
உண்டு . ஆகையால் அது எந்தப் பூச்சியையும் 
தன் நாக்கினால் பிடித்து விழுங்கிவிடும் . 


தவளை 


இரண்டாம் புத்தகம் 


19 


நீரில் உள்ள பூச்சிகளைத் தின்னும் . தோட்டங் 
களிலுள்ள பூச்சிகள் பயிர்களுக்குக் கெடுதல் செய் 
கின்றன . அவற்றையும் தவளை தின்றுவிடுவதனால் 
நமக்கு நன்மையே செய்கிறது . 


வ 


D 


ARO 


15. யானை 
நிலத்தில் வசிக்கும் மிருகங்களில் யானை மிக 
வும் பெரியது . இதன் முகத்தில் நீளமாய்த் 
தொங்குவது தும்பிக்கை . இந்தத் தும்பிக்கையி 
னால் அது மூச்சுவிடும் ; தண்ணீரை உறிஞ்சிக் 


20 

மீனாக்ஷி தமிழ் வாசகம் 
குடிக்கும் ; கனத்த சாமான்களைத் தூக்கும் . 
தும்பிக்கையினால் சிறு நாணயத்தைக்கூட அது 
எடுத்துவிடும் . யானையின் மண்டை பெரியது . 
ஆனால் கழுத்துக் குறுகி இருக்கும் . அதன் உடல் 
மிகவும் பருத்து இருக்கும் . இந்தப் பருத்த 
உடலைத் தாங்குவதற்குத் தடித்த தூண்கள் போல் 
நான்கு கால்கள் உண்டு. யானையின் காது முறம் 
போல் இருக்கும். அதன் கண்கள் மிகவும் 
சிறியவை . 

யானை மந்கமான பிராணி . அசைந்து 
அசைந்து நடக்கும் . அது இல , தழை , கரும்பு 
இவற்றைப் பிரியத்துடன் தின்னும் . 

அதற்கு ஞாபகசக்தி அதிகம் . ஆண் யானை 
யின் வாயின் இரண்டு பக்கங்களிலும் வெண்மை 
யாய் நீண்டு இருப்பது தந்தம் . அது மிகவும் 
விலையுள்ளது . ' யானை இருந்தாலும் ஆயிரம் 
பொன் , இறந்தாலும் ஆயிரம் பொன் . ' 


16. பூந்தோட்டம் 
பிள்ளைகளே ! நீங்கள் பூந்தோட்டத்தைப் 
பார்த்திருக்கிறீர்களா ? அதில் பலவிதப் பூஞ்செடி 
கள் இருக்கும் . பலவிதமான பூங்கொடிகளும் 
மரங்களும் அதில் உண்டு . 


இரண்டாம் புத்தகம் 


21 


இரண்டு 


மல்லிகைச் செடி : - மல்லிகைப்பூ , வெண்மை 

நிறமாய் இருக்கும் . அது 
மிகவும் நல்ல வாசனை உடை 
யது . மல்லிகைப்பூவை மாலை 
யாகத் தொடுக்கலாம் . மாலை 
யைக் கழுத்தில் போட்டுக் 
கொள்வார்கள் . 
இரண்டாய்த் தொடுத்துத் 
தலையில் அணிந்து கொள்வ 

தும் உண்டு . 
ரோஜாச் செடி : -ரோஜாப்பூ , சிவப்பு , 
வெண்மை முதலிய பல 
நிறமுள்ளது . இது வாசனை 
யிலும் அழகிலும் 

அழகிலும் சிறந் 
தது . ரோஜாமாலை வெகு 
அழகாய் இருக்கும் . ரோஜா 
மாலையைக் கடவுளுக்கும் 
பெரியோர்களுக்கும் போடு 
வார்கள் . ரோஜாவைப்பற்றி நீங்கள் படித்த 
விஷயங்களைச் சொல்லுங்கள் . 

முல்லைக் கொடி : - முல்லைப்பூ , மல்லிகைப் 
பூவைப் போலவே சிறிய தாயும் வெண்மையாயும் 
இருக்கும் . இதுவும் வாசனையுள்ளது . முல்லைப் 
பூவையும் மல்லிகையைப் போலவே அணிந்து 
கொள்ளலாம் . 


23 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


சம்பங்கிக் கொடி : - இதன் பூ சற்று மஞ்சள் 

நிறமாய் - சிறியதாய் இருக் 
கும் . இதுவும் நல்ல 
வாசனை 

உள்ளது . இதை 
நூலில் கோத்து அணிவார் 
கள் , சம்பங்கிப் பூவிலிருந்து 
வாசனைத் தைலம் செய் 

வார்கள் . சம்பங்கித் தைலம் 
கண்ணுக்குக் குளிர்ச்சி தரும் . 

மகிழ மரம் : -இதன் பூ மிகச் சிறிய தாய் , 
மங்கலான வெண்மை நிறம் உள்ளதாய் இருக்கும் . 
மகிழம்பூ மிகுந்த வாசனை உள்ளது . இதை 
மாலையாகத் தொடுத்து அணிவார்கள் ; பூ வாடிப் 
போனாலும் வாசனை போகாது . 

ஆகையால் 
மகிழம் பூவைத் தொடுத்துப் பல தினங்கள் 
அணிந்து கொள்ளலாம் . 

பவள மல்லிகை மரம் : - இதனை பாரிஜா 
தம் என்றும் சொல்லுவார்கள் . 
இந்தப் பூவின் காம்பு பவளம் 
போன்ற சிவப்பு நிறமானது . 
இதழ்கள் மல்லிகைப் பூவைப் 
போல் வெண்மையாய் இருக் 
கும் . இதுவும் வாசனை உள் 
ளது . இதனை நூலில் கோத்துக் 
கடவுளுக்கு அணிவார்கள் . 


23 


17. உழைப்பு 
ஈ : - சிறுவனே ! நீ எங்கே போகிறாய் ? 
சிறுவன் : - நான் பள்ளிக்கூடம் போகிறேன் . 

ஈ : - குளிர்ந்த காற்றும் , அழகான இளம் 
வெயிலும் இருக்கும் இந்தச் சமயத்தில் என்னைப் 
போல் சந்தோஷமாய் விளையாடு . ஏன் வீணாகக் 
கஷ்டப்படுகிறாய் ? 


1 . 


சிறுவன் : - புத்திகெட்ட ஈயே ! நான் என்ன 
கஷ்டப்படுகிறேன் ? விளையாடும்போது விளையாட 
வேண்டும் ; வேலை செய்யும்போது வேலை செய்ய 
வேண்டும் . நாள் முழுதும் விளையாடினால் நம் 
வேலையை யார் செய்வார் ? 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 
ஈ :-உனக்கு என்ன வேலை ? நீ படிக்கும் 
பையன் ; உனக்கு அதிகக் கஷ்டமில்லை. நான் 
சந்தோஷமாய் உலாவி வரும்போதே ஆகாரமும் 
சம்பாதித்துக் கொள்கிறேன் . உன்னால் இது முடி 
யாதோ ? 

சிறுவன் : - நான் உன்னைப்போல் இருக்க 
மாட்டேன் . நான் போகிறேன் . 

ஈ : - போ ! போ ! நீ எறும்பு முட்டாளுக்குத் 
தகுந்த சிநேகிதன் . உன்னோடு நான் பேசக் 
கூடாது . அதோ எறும்பும் வருகிறது. நான் 
போகிறேன் என்று சொல்லிப் பறந்து போய் 
விட்டது . 

எறும்பு : அப்பா ! குழந்தாய் ! இங்கே ஈ 
ஒன்று என்னவோ பேசிக்கொண்டிருந்ததே ? 
அது எங்கே ? 

சிறுவன் : - எறும்பாரே ! நீர் அதற்கு விரோ 
தியாம் . உம்மைக் கண்டதும் அது ஓடிவிட்டது . 

எறும்பு : - பாவம் ! அது என்ன செய்யும் ! 
மழைக்காலம் வருமே ! வந்தால் உணவுக்குக் 
கஷ்டப்பட வேண்டி வருமே என்று நான் வேலை 
செய்கிறேன் . ஆகாரம் சேர்க்க வேண்டிய நாட்க 
ளாகிய வெயில் காலத்தில் சுறுசுறுப்பாய் உழைக் 
கிறேன் . அதனால் வேலை செய்ய முடியாத மழைக் 
காலத்தில் போதுமான ஆகாரத்துடன் என் 


வன 


இரண்டாம் புத்தகம் 


25 


ஆனால் 


புற்றில் சௌக்கியமாய் இருக்கிறேன் . 
ஈயோ வேலையே செய்யாமல் திரிகிறது . அதனால் 
மழைக் காலத்துக்குள் இருந்த இடம் தெரியாமல் 
மறைந்து போகிறது . உனக்கு எது நல்லதாகத் 
தோன்றுகிறதோ அதன்படி நட . 

சிறுவன் :-எறும்பாரே! நீர் செய்வதே 
நல்லதாகத் தோன்றுகிறது . நான் 

நான் உம்மைப் 
போலவே சுறுசுறுப்பாய் உழைப்பேன் . இதோ 
நான் பள்ளிக்கூடம் போகிறேன் . 

எறும்பு : - சரி ! போய்வா . 


தமிழ்நாடு 


* 


( 46253 


ன்ல 


600008 . 


* 


18. பிராணிகளிடம் அன்பு 
ஓடி விளையாடு பாப்பா - நீ 
ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா 
கூடி விளையாடு பாப்பா - ஒரு 
குழந்தையை வையாதே பாப்பா . 


1 


26 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


சின்னஞ்சிறு குருவி போல - நீ 
திரிந்து பறந்துவா பாப்பா 
வன்னப் பறவைகளைக் கண்டு - நீ 
மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா . 

2 
கொத்தித் திரியும் அந்தக் கோழி அதைக் 
கூட்டி விளையாடு பாப்பா 
எத்தித் திருடும் அந்தக் காக்காய் அதற்கு 
இரக்கப் படவேணும் பாப்பா . 

3 
வண்டி இழுக்கும் நல்ல குதிரை - நெல்லு 
வயலில் உழுது வரும் மாடு 
அண்டிப் பிழைக்கும் நம்மை ஆடு - இவை 
ஆதரிக்க வேணுமடி பாப்பா . 

4 

- பாரதியார் . 
19. சோம்பேறிப் பையன் 

( கும்மி ) 
சோம்பித்திரியேல் என் றவ்வையார் சொல்லிய 
சொல்லை மறந்த ஓர் சின்னப் பையன் 
சோம்பித் திரிந்து பள்ளிக்கூடம் போவதைச் 
சுத்தமாய் மறந்து விட்டனனே . 

1 
நல்ல பிள்ளைகளின் சேர்க்கை இல்லாமலே 
நாள்தோறும் சுற்றித் தெருத் தெருவாய் 
மெல்ல மெல்லக் கற்ற நல்ல வழக்கத்தை 
விட்டுவிட்டான் அவன் கெட்டுவிட்டான் . 2 


இரண்டாம் புத்தகம் 


27 


தந்தையும் தாயாரும் சொல்லிய சொற்களைத் 
தட்டி நடக்கவும் ஆரம்பித்தான் 
எந்தவிதம் சொல்லிப் பார்த்தாலும் மூளையில் 
ஏருத சோம்பேறி ஆகிவிட்டான் . 

3 
பள்ளிக்கூடம் போகும் நேரம் வரையிலும் 
பாயிற் படுத்துப் புரண்டொரு நாள் 
அள்ளிப்போட்டுக் கொஞ்சம் சாப்பிட்டதும் விளை 
யாடப் புறப்பட்டான் வேடிக்கையாய் . 

4 
நாய் ஒன்றைக் கண்டதைக் கூப்பிடவே அது 
நான் வரமாட்டேன் ஐயா என்றது 
ஈ யொன்றைக் கண்டவன் கூப்பிடவே அது 
எனக்கும் வேலை உண் டென்றதுவே . 

5 


7 


28 

மீனாக்ஷி தமிழ் வாசகம் 
சிற்றெறும் பொன்றினைக் கண்டவன் தன்னோடு 
சேர்ந்து விளையாடக் கூப்பிட்டனன் 
சிற்றெறும்பும் பையா நான் செய்யும் வேலைகள் 
தீர்ந்ததும் பேசுவோம் என்றது வே . 

6 
பூக்களில் புகுந்த தேனீயைக் கண்டவன் 
பொழுதைப் போக்கிடக் கூப்பிடவே 
ஊக்கம் இல்லாத ஓர் சோம்பேறி யோடு நான் 
ஒன்றுமே பேசிடேன் என்றதுவே . 
" தேனீயும் எறும்பும் நாயும் ஈயுமே 
சேர்ந்தென் னுடன்விளை யாடவில்லை 
நானே மிகக்கெட்ட சோம்பேறி என்றிவை 
நன்றாகப் புத்திகற் பித்தனவே . 

8 
இன்று முதலாய் நான் தேனீயைப் போலவும் 
எறும்பைப் போலவும் உழைத்திடுவேன் 
நன்று நன்றென்னவே நல்லவர் வாழ்த்திட 
நாளும் உயர்வு பெறுவேனே . '' 

9 
என்று துணிந்தவன வீடு திரும்பினன் 
இன்பமுறக் கல்வி கற்க எண்ணி 
அன்று முதலே நன்றாய் உழைத்ததால் 
ஆனந்த வாழ்க்கை அடைந்தனனே . 

10 


29 


Bace 


50 


20 . கோவில்கள் 
தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் 
கடவுளை வணங்கவேண்டும் . நாம் செய்யும் ஒவ் 
வொரு காரியத்தையும் , கடவுள் நமக்குத் தெரியா 
மலே கவனித்துவருகிறார் . நாம் செய்யும் கெட்ட 
காரியத்துக்குத் தகுந்தபடி நம்மைத் தண்டிக்கிறார் . 
நல்ல காரியம் செய்தால் அவர் நம்மைக் காப் 
பாற்றுவார் . ஆகையால் தினம் கடவுளை வணங்கி , 
நல்ல காரியமே செய்து வரவேண்டும் . 

கடவுளை வணங்குவதற்குச் சௌகரியமாகக் 
கோவில்கள் கட்டிவைக்கிறார்கள் . கோவிலுக்குப் 
போனால் நமக்கு ஒருவித உணர்ச்சி ஏற்படுகிறது . 
அதனாலேயே நாம் பயத்தோடும் மிகப் பக்தி 
யோடும் தெய்வத்தை வணங்குகின்றோம் . 


30 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


ஒவ்வொரு மதத்தினரும் , ஒவ்வொரு வித 
மாகக் கோவில் கட்டிக் கொள்கிறார்கள் . இந்துக் 
கள் கோவிலின் படத்தைப் பார் . இதற்குப் பெரிய 
கோபுரவாசல் உண்டு. இதன் வழியாகச் சென்று 
உள் வீதியைக் கடந்து , உள்ளே போனால் கடவுள் 
விக்கிரகம் இருக்கும் . ஈசுவரன் கோவிலில் முக்கிய 
விக்கிரகத்திற்குச் சிவலிங்கம் அல்லது சிவன் 
என்றும் , வைஷ்ணவ ஆலயங்களில் முக்கிய 
விக்கிரகத்திற்குப் பெருமாள் அல்லது விஷ்ணு 
என்றும் பெயர் . இந்தக் கோவில்களில் சில 
விசேஷ தினங்களில் திருவிழாக்கள் நடக்கும் .. 
திருவிழாக்கள் நடக்கும்போது , அநேக ஜனங்கள் 
கோவிலுக்கு வருவார்கள் . 
இது முஸ்லீம்களின் கோவில் . இதை மசூதி 

என்பார்கள் . இதில் கோபுர 
வாசல் கிடையாது . 
ரங்கள் போலவும் , தூண் 
கள் போலவும் மேல் கட்டி 
டங்கள் இருக்கும் . கூடா 
ரம் போன்ற நடுக் கட்டிடத் 
தின் மேல் பிறைச் சந்திரன் 

வைப்பார் 
கள் . வெள்ளிக்கிழமை 

தோறும் பகுதியில் தொழு 
வதை முஸ்லீல்கள் மிக அவசியமாகக் கருது 


கூட்டா 


அடையாளம் 


இரண்டாம் புத்தகம் 


31 


வார்கள் . இவர்களுக்கு ரம்ஜான் , பக்ரீத் என்ற 
முக்கியமான பண்டிகைகள் உண்டு. 

இந்தக் கோவிலைப் பார் . இது ஒரே கோபுரம் 
போல் உயர்ந்து மேலே சிலுவை நிறுத்தப் 

பட்டிருக்கிறது . இதுதான் 
கிறிஸ்தவர்கள் தொழும் 
கோவில் . இதற்கு மாதா 
கோவில் 

என்று பெயர் . 
கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக் 
கிழமைதோறும் 

மாதா 
கோவிலுக்குப் போவார்கள் . 
இவர்களுக்குக் கிறிஸ்து 
மஸ் , ஈஸ்டர் முதலியவை 

பண்டிகைகள் . 
மேற்கண்ட மூன்றுவிதக் கோவில்கள் தவிர , 
இன்னும் அநேகவிதக் கோவில்களும் உண்டு . 
ஆனால் யார் எந்தப் பெயர் கொடுத்து வணங்கி 
ஒலும் கடவுள் ஒருவர்தான் . நாம் எந்தவிதத்தில் 
தொழுதபோதிலும் கடவுள் நம்மைக் காப்பார் . 
கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் 


32 


21 . காலையில் துயிலெழு 
தகப்பனார் : -குழந்தாய் என்ன செய்கிறாய் ? 

மகன் : - அப்பா ! நான் 
பாடம் படிக்கிறேன் . 

தகப்பனார் : - நீ என்ன 
பாடம் படிக்கிறாய் ? 

மகன் - அப்பா நான் 
தமிழ்ப்பாடம் படிக்கிறேன் . 

தகப்பனார் : - குழந்தாய் ! 
இப்பொழுதுதானா படிக்க 

ஆரம்பித்தாய் ? 
மகன் : -ஆம் . அப்பா ! இப்பொழுதுதான் 
ஆரம்பித்தேன் . 

தகப்பனார் : - நீ காலையில் எழுந்து இந் 
நேரம் வரை என்ன செய்தாய் ? 

மகன் : - அப்பா ! சூரியன் உதிக்கும் முன் 
எழுந்திருந்தேன் . ஆனாலும் தூக்கம் தெளிய 
வில்லை . பிறகு கொஞ்சம் தூங்கினேன் . 

தகப்பனார் : - குழந்தாய் ! தூங்கி எழுந்த 
பின் மறுபடியும் படுத்து உறங்கலாமா ? அது 
சோம்பேறித்தனம் அல்லவா ? 

மகன் : - இனிமேல் அப்படித் தூங்கவில்லை 
அப்பா ! 


இரண்டாம் புத்தகம் 


33 


தகப்பனார் : - குழந்தாய் ! நீ காலையில் எழுந் 
ததும் பல் விளக்கி , கை , கால் சுத்தம் செய்து 
கொண்டு படிக்க ஆரம்பித்தால் சுறுசுறுப்பு உண் 
டாகும் . தூக்கம் வராது . 

மகன் : - அப்படியே செய்கிறேன் அப்பா ! 

தகப்பனார் : - குழந்தாய் ! நான் சொல்வதைக் 
கவனித்துக் கேள் . 


நீதிபோதனை- பாட்டு 
(சின்னச் சின்ன எறும்பே என்ற மெட்டு ) 
என் அருமைக் குழந்தாய் 

இன்று காலை எழுந்தாய் 
சொன்ன சொல்லைக் கடவாய் 

சுறுசுறுப்பாய் நடப்பாய் . 
2. காலையிலே எழுவாய் 

கடவுளைத் தொழுவாய் 
வேலைகளில் முயல்வாய் 

விருப்புடன் பயில்வாய் , 
3. அன்னை தந்தை வணங்கு 

அவர் சொல்லுக் கிணங்கு 
நன்னயமாய்ப் பழகு 

நல்வழியில் ஒழுகு . 
154-3 


34 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


5 
. 


4. பள்ளிக்கூடம் போகப் 

பரபரப்பாக 
உள்ள மகிழ் வோடு 

உற்சாகமாய் ஓடு . 
மெய்யை என்றும் சொல்லு 

மேன்மையாய் நில்லு 
பொய்யை என்றும் தள்ளு 

புத்தியைக் கைக்கொள்ளு. 
6. துஷ்டப் பிள்ளை நேசம் 

சொன்னேன் மிக மோசம் 
கஷ்டம் வரும் பின்னால் 

கண்டு கொள்வாய் முன்னால் . 
7. நல்ல பிள்ளையோடு 

நாடித் தினம் கூடி 
மெல்ல மெல்லச் சேராய் 

மேன்மை உண்டு பாராய் . 
S. சின்னஞ் சிறு ஜந்துவை 

செய்யாதே நீ தொந்தரை 
அன்னம் தண்ணீர் தந்ததை 

ஆதரிப்பாய் மைந்தனே . 


22. வௌவால் 
இது ஒரு வௌவால் . வௌவால் பறக்கும் 
பிராணி . இதன் முகம் எலியின் முகத்தைப் போல் 
இருக்கும் . இதன் தேகத்தில் கருமையான 


இரண்டாம் புத்தகம் 

35 
மயிர்கள் உண்டு . இது மிருகங்களைப் போல் குட்டி 
போட்டுப் பால் கொடுக்கும் . மிருகங்களுக்கு 
இருப்பது போல் இதன் வாயில் பற்கள் இருக்கும் . 
ஆகையால் இது பட்சி அல்ல . 


இரண்டு 


வௌவாலுக்கு 

இறக்கைகள் 
உண்டு . இவைகள் பறவைகளுக்கு இருப்பது 
போல் பல இறகுகளாக இல்லை . ஆனால் மெல்லிய 
தோலால் அமைந்திருக்கும் . இந்த இறக்கையின் 
நடுவில் , மெல்லிய குடைக் கம்பிகள் போன்ற 
எலுப்புகள் உண்டு . அவைகளின் உதவியால் 
வௌவால் தன் இறக்கைகளைக் குடைபோல் சுருக் 
கவும் விரிக்கவும் முடியும் . 

வௌவாலின் கால்கள் மெலிந்து குட்டை 
யாய் இருக்கும் . கால்களில் நீண்டு வளர்ந்த 
நகங்கள் உண்டு. இந்த நகங்களின் உதவியால் 
வௌவால் தலைகீழாகத் தொங்கும் . நிற்கவும் 
நடக்கவும் அதனால் முடியாது . வௌவால் 


36 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


பண்டங்களின் வாசனையை நன்றாய் அறியும் . 
காதுகள் நீளமாக இருப்பதனால் இது சிறு சத்தத் 
தையும் கேட்கும் . 

வௌவால் பகலில் மரங்களிலும் வீட்டுக் 
கூரைகளிலும் கோவில்களிலும் இருட்டான 
இடங்களிலும் தொங்கிக்கொண்டு இருக்கும் . 
இரவில் இரைதேடச் செல்லும் . 

வௌவால்களில் வீட்டு வௌவால் , பழம் 
தின்னி வௌவால் என இரண்டு வகை உண்டு. 
வீட்டு வௌவால் ஈ , கொசு முதலியவைகளைத் 
தின்னும் . ஆடு மாடுகள் தூங்கும்போது , அவை 
களின் உடலில் தன் கூர்மையான பற்களை 
அழுத்தி இரத்தத்தை உறிஞ்சிக் குடிக்கும் . பழம் 
தின்னி வௌவால் மரங்களில் உள்ள பழங்களையே 
தின்று வாழும் . இவை பெரியதாயிருக்கும் . 


23. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் 

தென் தேசத்தில் ஒரு அடர்ந்த காடு இருந் 
தது . அக் காட்டின் நடுவே ஆறு ஒன்றில் தண் 
ணீர் ஓடிக்கொண்டு இருந்தது. அப்போது 
வெயில் காலம் . ஆதலால் , அக்காட்டிலுள்ள 
மிருகங்கள் ஆற்றில் தண்ணீர் குடிக்க வருவது 
வழக்கம் . 


இரண்டாம் புத்தகம் 


37 


ஒரு நாள் இரைதேடி அலைந்த ஓநாய் ஒன்று 
அங்குவந்து தண்ணீர் குடித்துக்கொண்டிருந்தது . 
அச்சமயம் அங்கு ஒரு ஆட்டுக்குட்டி தண்ணீர் 
குடிக்க வந்தது . அது ஓநாயைக்கண்டு பயந்து , 
கீழ்ப்பக்கத்தில் சென்று ஒரு ஓரத்தில் தண்ணீர் 


குடித்தது . ஓநாய் அதைக்கண்டதும் " இதோ ! 
நமக்குச் சரியான ஆகாரம் கிடைத்துவிட்டது . 
இதை எப்படியாவது கொன்று தின்னவேண்டும் " 
என்று தனக்குள் எண்ணியது . 

பிறகு ஓநாய் சிறிது நேரம் தண்ணீர் 
குடித்துவிட்டு , ஆட்டுக்குட்டியைப் பார்த்து , 


3S 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


( பாட்டு ) 
நான் குடிக்கும் நல்ல நீரை ஆட்டுக்குட்டியே - நீ என் 
நான்கு காலால் கலக்குகிறாய் ? ஆட்டுக்குட்டியே ! 
என்று கேட்டது . அதைக் கேட்ட ஆட்டுக்குட்டி 
மிகவும் பயந்து நடுங்கி , 

( பாட்டு ) 
ஐயையோ நான் என்ன செய்தேன் ஓநாய் ஐயாவே- இந்த 
ஆற்று நீரைக் கலக்கவில்லை ஓநாய் ஐயாவே ! 
நீர் குடித்த மிச்சமன்றோ ஒகாய் ஐயாவே - கான் 
நின்று கீழே குடிக்கின்றேன் ஓநாய் ஐபாவே ! 
என்று கூறியது . 

கூறியது . ஆட்டுக்குட்டி சொல்லியது 
நியாயமாக இருந்தும் , ஓநாய் அதை எப்படியும் 
கொல்ல நினைத்து , 

( பாட்டு ) 
போன வருடத்தி லேன் ஆட்டுக்குட்டியே - என்னைப் 
போக்கிரித் தனமாய் வைதாய் ஆட்டுக்குட்டியே ! 
என்றது . அதைக் கேட்ட ஆட்டுக்குட்டி , 

( பாட்டு ) 
போன வருடத்தில் நான் ஓகாய் ஐயாவே - இந்தப் 
பூமியில் பிறக்கவில்லை ஓநாய் ஐயாவே ! 
இரண்டே மாதம் நான் பிறந்து ஓநாய் ஐயாவே - உப்மை 
எப்படி நான் வைதிருப்பேன் ஓநாய் ஐயாவே ! 
என்று சொல்லியது . அதற்கு ஓநாய் , 

( பாட்டு ) 
உன் தாயே வை திருக்கும் ஆட்டுக்குட்டிபே -- அதற்கு 
உன்னைத்தானே கொன்றிடுவேன் ஆட்டுக்குட்டியே ! 


இரண்டாம் புத்தகம் 


39 


என்று கூறி , ஆட்டுக்குட்டியை அறைந்து 
கொன்று தின்றது . 

துஷ்டர்கள் சிறிதும் 
பொருத்தமில்லாமல் தம் இஷ்டம் போல் நியாயம் 
பேசித் தம் எண்ணத்தை நிறைவேற்றிக்கொள் 
வார்கள் ஆகையால், 

துஷ்டரைக் கண்டால் தூர விலகு . 


24. பள்ளிக்கூடம் போதல் 
முருகன் : - 

வேலா ! பள்ளிக்கூடம் போகலாம் 
வருகிறாயா ? 

வேலன் : - முருகா ! அதற்குள் நேரமாய் 
விட்டதா ? 

முருகன் : - நேற்று நீ கொஞ்ச நோம் 
கழித்து வந்தாயே , உபாத்தியாயர் உன்னைக் 
கோபிக்கவில்லையா ? 

வேலன் :-ஆம் ! ஆம் !! இன்று சரியான 
நேரத்திற்குப் போய்ச் சேருவோம் . 

முருகன் : - வேலா! நேற்று நடந்த பாடங் 
களை நீ வீட்டில் படித்தாயா ! 

வேலன் : - முருகா நான் படிக்கவில்லையே . 
தூக்கம் வந்தது , தூங்கிவிட்டேன் . 


40 

மீனாக்ஷி தமிழ் வாசகம் 
முருகன் : - வேலா ! உபாத்தியாயர் பழைய 
பாடம் கேட்பாரே , அப்பொழுது என்ன செய் 
வாய் ! 

வேலன் : - முருகா ! நேற்று எனக்குத் தலை 
வலியாய் இருந்தது ; அதனால் படிக்கவில்லை 
என்று சொல்லுவேன் . 


முருகன் : - அப்படிச் சொல்வது பொய்யல் 
லவா ? உபாத்தியாயர் பொய் சொல்லவே கூடாது 
என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறார் ? 

வேலன் :-ஆமாம் ! பொய் சொல்லக் 
கூடாது . அது நியாயம் தான் . 

ஆனால் பாடம் 
படிக்கவில்லை என்று அடிபடலாமா ? 


இரண்டாம் புத்தகம் 


41 


முருகன் : - வேலா ! நீ உபாத்தியாயரிடம் 
சென்று , ' ஐயா ! நான் படிக்கவில்லை , நேற்று 
இரவு தூங்கிவிட்டேன் ' என்று உண்மையைச் 
சொல்லுவதுதான் நல்லது . 

வேலன் : - அப்படிச் சொன்னால் உபாத்தி 
யாயர் அடிக்கமாட்டாரோ ? 

முருகன் : - நம் உபாத்தியாயர் யாரையும் 
நினைத்தபடி அடிக்கமாட்டார் . 

அடிக்கமாட்டார் . தகுந்த குற்றம் 
இருந்தால் தானே அடிப்பார் . நீ உண்மையைச் 
சொன்னால் மன்னித்து , இனிமேல் நன்றாய்ப் 
படித்து வா என்று சொல்லுவார் . 

வேலன் : - முருகா ! அப்படியானால் நான் 
உண்மையைத்தான் சொல்லப் போகிறேன் . 
இதோ பள்ளிக்கூடம் வந்து சேர்ந்துவிட்டோம் . 

முருகன் : - வேலா ! அதோ பார் ! சேவகன் 
மணி அடிக்க வருகிறான் . நாம் சரியான நேரத்தி 
லேயே வந்துவிட்டோம் . 

வேலன் :-ஆம் ! ஆம் !! அதோ உபாத்தி 
யாயரும் வந்துவிட்டார் . 

இருவரும் தங்கள் வகுப்பிற்குச் சென்றார்கள் . 
முருகன் பாடம் நன்றாய் ஒப்பித்தான் . வேலன் 
படிக்காததனால் ஒப்பிக்கவில்லை . ஆனால் உபாத்தி 
யாயரிடம் உண்மையைக் கூறினான் . உபாத்தி 


42 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


யாயரும் அவனை மன்னித்தார் . அன்று முதல் 
வேலனும் நன்கு படித்துக் கெட்டிக்காரனானான் . 
ஆகையால் எப்போதும் உண்மையை யே பேச 
வேண்டும் . சரியான நேரத்தில் பள்ளிக்கூடம் 
போகவேண்டும் . 


25. பூனை 
படத்தில் இருக்கும் பூனையைப் பார் ! அது 
என்ன செய்து கொண்டிருக்கிறது ? அதன் பக்கத் 
தில் குட்டிகள் விளையாடுகின்றன . பூனை வீட்டில் 
வளரும் பிராணி . 

பூனையின் தேகத்தில் மிருதுவான மயிர் 
அடர்ந்து இருக்கும் . அது தன் தேகத்தை நாக்கி 
னால் நக்கிச் சுத்தப்படுத்திக்கொள்ளும் . பூனையின் 
தல உருண்டையானது . அதன சிறிய காதுகள் 
நிமிர்ந்து நிற்கும் . முகத்தில் நீண்ட மீசை மயிர் 
உண்டு. அகன் நாக்கு சொறசொறப்பாய் இருக் 
கும் . பற்கள் மிகவும் கூரானவை . பூனை ஆகா 
ரத்தை மென்று தின்னாமல் கடித்து விழுங்கும் . 
இதன் கருவிழி பகலில் ஒரு கோடுபோலத் தோன் 
றும் . இரவில் வட்டமாய்க் காணப்படும் . ஆகை 
யால் பூனைக்குப் பகலில் கண நன்றாகத் தெரியாது . 
இரவில் தான் கண் நன்றாகத் தொயும் . 


இரண்டாம் புத்தகம் 


43 


பூனை பின் பாதங்களில் பஞ்சுபோல் மெது 
வான சதைத் திண்டுகள் உண்டு . அதன் விரல் 
களில் கூரிய நகங்கள் உண்டு . 

சாதாரணமாய் 


wa 


S 


இருக்கும் போது நகத்தை உள்ளே இழுத்துக் 
கொண்டிருக்கும் . ஆகையால் அது நடக்கும் 
பொழுது சத்தம் உண்டாகாது . ஆனால் சனக்கு 
இஷ்டமானபோது நகத்தை வெளியே நீட்டும் 
பூனையின் வால் எலியைப் பிடிக்க உதவியாக 
இருக்கிறது . வாலை ஆட்டிக்கொண்டே எலியின் 
மீது பாய்வதால் , அதன் குறி தப்புவதில்லை . 

பூவை மாமிசம் , பால் , தயிர் , வெண்ணெய் , 
நெய் , சோறு இவைகளைத் தின்னும் . எலிகளைத் 


44 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


தின்பதில் அதற்குப் பிரியம் அதிகம் . சிறு 
பறவைகளையும் பிடித்துத் தின்னும் . பூனை 
இளம் வெயிலிலும் அடுப்பண்டையிலும் படுத் 
திருக்கும் . நாயைக்கண்டால் பயந்து ஓடிவிடும் . 

பூனை தன் குட்டிகளைப் பத்திரமாய்ப் பாது 
காக்கும் . தன் குட்டிகளை நோகாமல் வாயினால் 
கௌவிக்கொண்டு போகும் . பூனை மாமிசப்பட்சணி . 
அதற்குச் சரியான ஆகாரம் கிடைக்காவிட்டால் 
வீட்டிலுள்ள பண்டங்களைத் திருடித் தின்னும் . 
ஆகையால் அது நாயைப்போல் அவ்வளவு 
நன்றி உள்ள பிராணி அல்ல . 


26. முரசுப் பாட்டு 


வெள்ளை நிறத்தொரு பூனை- எங்கள் 
வீட்டில் வளருது கண்டீர் ; 
பிள்ளைகள் பெற்றதப் பூனை - அவை 
பேருக் கொரு நிறமாகும் ; 
சாம்பல் நிறம் ஒரு குட்டி - கருஞ் 
சாந்து நிறம் ஒரு குட்டி . 
பாம்பு நிறம் ஒரு குட்டி - வெள்ளைப் 
பாலின் நிறம் ஒரு குட்டி . 


இரண்டாம் புத்தகம் 


45 


எந்த நிறம் இருந்தாலும் அவை 
யாவும் ஒரே தரம் அன்றோ ? 
இந்த நிறம் சிறிதென்றும் - இஃது 
ஏற்றம் என்றும் சொல்ல லாமோ ? 
ஒன்றென்று கொட்டு முரசே !-அன்பில் 
ஓங்கென்று கொட்டு முரசே ! 
நன்றென்று கொட்டு முரசே ! -இந்த 
நானில மாந்தருக் கெல்லாம் . 


- பாரதியார். 


27. தபால்காரன் 
கண்ணப்பன் : - அப்பா ! அதோ போகி 
றானே , அவன் இந்தக் கடிதத்தை உங்களிடம் 
கொடுக்கச் சொன்னான் . அவன் யார் ? 
தகப்பன் : - கண்ணப்பா ! 

அவன்தான் 
தபால்காரன் . இது எனக்கு வந்த கடிதம் . அத 
னால்தான் என்னிடம் தரச் சொன்னான் . 

கண்ணப்பன் : - அப்பா ! இது உங்களுக்கு 
வந்தது என்று அவன் எப்படிக் கண்டான் ? 

தகப்பன் : - இதோ பார் ! இதில் என் விலா 
சம் போட்டிருக்கிறது . நீயே படி . 


. 


46 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


கண்ணப்பன் : 

-எங்கே பார்ப்போம் . 
( படிக்கிறான் ) என் அப்பா ! இது எங்கிருந்து 
வந்திருக்கிறது ? 

தகப்பன் : - இந்தக் கடிதம் சென்னைப் 
பட்டினத்திலிருந்து வந்திருக்கிறது . இதை உன் 
மாமா எழுதியிருக்கிறார் . 


B 


கண்ணப்பன் : சென்னைப் பட்டினத்தில் 
இருந்து என்றைக்கு எழுதியிருப்பார் ? 

தகப்பன் : - நேற்றுத்தான் எழுதியிருக்கிறார் . 
இதோ பார் ! தேதி போட்டிருக்கிறது . 


இரண்டாம் புத்தகம் 


47 


கண்ணப்பன் :- இவன் ஏன் இவ்வளவு 
பெரிய தோல் பையைத் தோளிலே தொங்கவிட்டுக் 
கொண்டு போகிறான் அப்பா ? 

தகப்பன் : - கண்ணப்பா! அகிலேதான் 
அவன் இன்னும் பலருக்குக் கொடுக்கவேண்டிய 
கடிதங்களை வைத்திருக்கிறான் . 
கண்ணப்பன் : - அப்பா ! 

அப்பா ! இந்த மாதிரி 
இவன் கடிதம் கொண்டுவந்து கொடுப்பதற்குக் 
கூலி நாம் கொடுக்க வேண்டாமா ? 

தகப்பன் : - நாம் இவனிடம் கூலிகொடுக்க 
வேண்டியதில்லை . தபால் ஆபீசில் பணம் 
கொடுத்து கார்டு , கவர் , தலை முகலியவைகளை 
வாங்குகிறோம் அல்லவா ? அதிலிருந்து இவ 
னுக்கு மாதச் சம்பளம் கொடுப்பார்கள் . 

கண்ணப்பன் : -இந்த ஊர் முழுவதும் 
இவன் கடிதம் கொடுக்க வேண்டுமே ! அப்படி 
யானால் இவன் வேலை மிகவும் கஷ்டம் ! 

தகப்பன் : - இந்த ஊருக்கு இவனைப்போல் 
தபால்காரர்கள் பலர் உண்டு . ஆகையால் இவ 
னுக்குக் கஷ்டம் அதிகம் இல்லை . 

கண்ணப்பன் : - இவர்களை எல்லாம் யார் 
நியமித்தார்கள் ? 


48 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


தகப்பன் : - இவர்களெல்லாம் நமது இந்திய 
சர்க்காரின்கீழ் , தபால் இலாகாவில் வேலை செய்ப 
வர்கள் . நமது தேச சர்க்கார் நமக்குச் செய்யும் 
நன்மைகளில் தபால் இலாகாவும் ஒன்று . 


- 


VAA 


28. நாய் 
இந்தப் படத்தைப் பார் . இது ஒரு நாயின் 
படம் . நாய்களில் குச்சு நாய் , சடைநாய் , பட்டி 
நாய் , வேட்டை நாய் என்று பல வகை உண்டு . 
படத்தில் இருப்பது ஒரு வேட்டைநாய் . 


இரண்டாம் புத்தகம் 


49 


நாயின் உடல் நீளமானது . தலை சிறிய தாய் 
நீண்டு இருக்கும் . காதுகள் சில நாய்களுக்கு 
நிமிர்ந்தும் சில நாய்களுக்கு மடிந்து தொங்கிக் 
கொண்டும் இருக்கும் . வாயில் கூர்மையான பற் 
கள் உண்டு . நாயின் நாக்கு நீளமாயிருக்கும் . 
நாய் நாக்கைத் தொங்கவிட்டுக்கொண்டே ஓடும் . 
அதன் நாக்கின் வழியே தண்ணீர் சொட்டுவதைப் 
பார்த்திருக்கிறாயா ? அதுதான் வியர்வை நீர் . 
நாயின் முன் கால்களில் ஐந்து விரல்களும் பின்கால் 
களில் நான்கு விரல்களும் உண்டு . இவைகளின் 
உதவியால் நாய் விரைவாய்க் குழி தோண்டும் . 
நாயின் வால் எப்போதும் வளைந்தே இருக்கும் . 

நாய் மிகவும் நன்றியுள்ள பிராணி . தன்னை 
வளர்ப்பவர் இடத்தில் பிரியமாய் இருக்கும் . 

பகலில் நன்றாய்ப் படுத்துத் தூங்கும் . 
இரவில் விழித்துக்கொண்டே இருக்கும் . வீட்டிற் 
குள் அன்னியர் வராதபடி காவல் காக்கும் . திரு 
டனைக் கண்டால் குலைக்கும் . 

நாய் எப்பொழுது வாலை ஆட்டுகிறது ? எப் 
பொழுது பல்லைக் காட்டி உறுமுகிறது ? கவனித் 
திருக்கிறாயா ? 

நாய் பால் , சோறு , மாமிசம் முதலானவற் 
றைத் தின்னும் . எலும்பைக் கடிக்க இதற்குப் 

154-4 


50 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


பிரியம் அதிகம் . பூனையைப்போல் இது வீட்டில் 
உள்ளவைகளைத் திருடித் தின்னாது . வளர்ப்பவர் 
பின்னால் வாலை ஆட்டிக்கொண்டே செல்லும் . 
சொன்னபடி செய்யும் . 

நாய் தூரத்தில் உள்ள பொருள்களை வாசனை 
யால் அறிந்து கொள்ளும் . வேகமாய் ஓடும் . 
அதனால் வேட்டையாடுவதற்காக அதை வளர்க் 
கிறார்கள் . சில நாய்கள் தண்ணீரில் நன்றாய் 
நீந்தும் . ஆகையால் தண்ணீரில் விழுந்தவர் 
களைக் காப்பாற்ற அதைப் பழக்குவார்கள் . 

நாய் மிகவும் நல்ல பிராணி . அதன் மேல் 
கல்லை எறியாதே . 


29. உதவி 


வேலூரில் சங்கரன் என்ற பெயர் உள்ள ஒரு 
ஏழைக் குடியானவன் இருந்தான் . அவனுக்கு 
முருகன் என்ற மகன் உண்டு . தகப்பன் மகனை 
நல்ல வழியில் பழக்கி வந்தான் . அவனைப் 
பலரும் புகழ்வதைக் கண்டு சந்தோஷம் அடைந் 
தான் . தன் மகனுக்கு வேண்டியதை வாங்கிக் 
கொடுப்பான் . 


இரண்டாம் புத்தகம் 


51 


கூடை 


அவளைத் 


ஒரு நாள் முருகன் கடைத்தெரு வழியாய் 

வந்து கொண்டிருந் 
தான் . ஒரு கிழவி 

நிறையப் 
பழங்களைச் சுமந்து 
கொண்டு வந்தாள் . 
சில துஷ்டப்பிள்ளை 
கள் 
தொடர்ந்து சத்தம் 
செய்து கொண்டு வந் 
தார்கள் . வெயில் 
வேளயாய் இருந்த 

தால் மர நிழலில் தன் 
கூடையை இறக்கிக் 
கிழவிகீழே உட்காரப் 14bass 
போனாள் . பின்னால் 
நின்ற ஒரு துஷ்டப் 
பையன் தன் கையில் 
இருந்த கற்களைப் 
கூடையின் 

மேல் 
எறிந்தான் . கூடை 
யின் மேல் கற்கள் 
பட்டுச் சாய்ந்து 
பழங்கள் 

கீழே 
விழுந்து சிதறின . 


52 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


கூடவந்த சிறுவர்கள் கையில் கிடைத்ததை 
எடுக்க ஆரம்பித்தார்கள் . அதைப் பார்த்த கிழவி 
அழ ஆரம்பித்தாள் . உடனே முருகன் அங்கே 
ஓடி வந்து , " பாட்டி அழாதே . நான் பழங் 
களைப் பொறுக்கித் தருகிறேன் " என்று சொன்னான் . 

கிமு வி , அப்பா ! 
நான் வயதானவள் ; 
என்ன செய்வேன் ? 
இந்தப் பழங்கள் 
முழுவதையும் விற் 
றால் எனக்கு இரண் 
டணாக் கிடைக்கும் . 
இப்படிப் பழங்கள் 
விழுந்து விட்டதால் 
இன்று என் பிழைப்பு 
என்ன ஆகும் ? " என் 

றாள் . பின் முருகன் , 
விழுந்த பழங்களைப் பொறுக்கி , மண்ணைத் 
துடைத்துவிட்டுக் கூடையில் போட்டான் . 

கிழவி அவன் செய்ததைப் பார்த்துச் 
சந்தோஷப்பட்டாள் . அதன் பிறகு , " அப்பா ! 
நீ நல்ல குழந்தை . நீ சங்கரன் மகனல்லவா ! 
தகப்பனைப் போலவே மகனும் இருக்கிறாய் . 
இவ்வளவு நேரம் எனக்காகக் கஷ்டப்பட்டாயே . 
இந்தா ! இதைச் சாப்பிடு " என்று இரண்டு 


இரண்டாம் புத்தகம் 


53 


பழங்களைக் கொடுத்தாள் . முருகன் , " பாட்டி ! 
எனக்கு ஒன்றும் வேண்டாம் . துஷ்டப் பிள்ளைகள் 
கொஞ்சம் கொண்டுபோய் விட்டார்கள் . எனக்கும் 
கொடுத்தால் உனக்குக் கிடைக்கும் லாபம்கூட இல் 
லாமல் போய்விடும் . வெயிலில் இதைச் சுமந்து 

வந்த நீ கஷ்டப்படக் 
கூடாது " என்றான் . 

இந்தச் சமயத்தில் 
அங்கே வந்த ஒரு 
பெரியவர் 

LP 

வி 
யிடம் ஒரு ரூபாய் 
நாணயத்தைக் 
கொடுத்து , முருக 
னுக்குப் பழங்கள் 
வாங்கிக் கொடுத்தார் . 
கிழவி சந்தோஷத் 

தோடு கொடுத்தாள் . 
கிழவி . மிஞ்சிய சில்லரையைக் கொடுக்க வந்த 
போது பெரியவர் , " அம்மா ! இதைத் திருப்பிக் 
கொடுக்க வேண்டாம் . இன்று உனக்கு உண்டான 
நஷ்டத்துக்காக இருக்கட்டும் " என்றார் . கிழவி 
பெரியவரையும் முருகனையும் வாயார வாழ்த்தினாள் . 
ஆகையால் பிள்ளைகளே ! நீங்களும் முருகன் 
மாதிரி நடந்துகொள்ள முயற்சி செய்யுங்கள் . 


54 


30. சுத்தம் சோறு போடும் 

தாய் : - மணியா ! நீ பள்ளிக்கூடம் போகும் 
நேரம் ஆகவில்லையா ! இன்னும் விளையாடிக் 
கொண்டிருக்கிறாயே ! 

மகன் : - அம்மா ! கொஞ்ச நேரம் பொறுத் 
துப் போகலாம் . 
தாய் : - 

இந்த உடை 
யைப் போட்டுக் 
கொண்டா பள்ளிக் 
கூடம் போகப் போகி 
றாய் ? 

மகன் :-ஆம் அம்மா! 
எனக்கு வேறு உடை 
இல்லையே . 

தாய் : - இது என் இவ் 
வளவு அழுக்காய் 
இருக்கிறது ? 

மகன் : - அம்மா ! நான் விளையாடும்போது 
ஒரு பையன் சண்டைக்கு வந்தான் . அவனோடு 
சண்டை செய்ததில் மண்ணில் விழுந்து புரண் 
டேன் . அதனால் அழுக்காய்விட்டது . 

தாய் : - இந்த வெயில் நேரத்தில் விளையாடு 
வது தேகத்திற்குக் கெடுதல் செய்யும் . படிக்கும் 


இரண்டாம் புத்தகம் 


55 


பிள்ளைகளுக்கு ஏற்றதும் இல்லை . விளையாடும் 
போது புழுதியில் புரள்வதும் , துஷ்டப் பிள்ளை 
களோடு சண்டை செய்வதும் உனக்குத் தக்க 
காரியங்கள் அல்ல . 

மகன் : - விளையாடும்போது புழுதிபடாதா ? 
அம்மா ! 

தாய் : - கை கால் எல்லாம் புழுதியாய் விட் 
டதே. உடைகள் மிகவும் அழுக்காக இருக்கிறது . 
இப்பொழுது அவசரப்பட்டு , சாப்பிட்டுவிட்டுப் 
போகவேண்டுமென்கிறாய் . 
மகன் : - எப்படியாவது 

பள்ளிக்கூடத்துக் 
குப் போகவேண்டுமே அம்மா ! 

தாய் : - பள்ளிக்கூடத்துக்கு இப்படியே 
போகலாமா ? உபாத்தியாயர் உன் தேகத்தையும் 
உடையையும் பார்த்து 

பார்த்து ஒன்றும் சொல்ல 
மாட்டாரா ? 

மகன் :-அம்மா ! நேற்றுக்கூடக் கோபித்துக் 
கொண்டார் . இனிமேல் இப்படி வராதே என்றார் . 

தாய் : - பார்த்தாயா ! உன் உபாத்தியாயர் 
கோபித்துக்கொண்டும் நீ மறுபடியும் புழுதியில் 
போய் விளையாடினாயே . கை கால்களில் உள்ள 
புழுதியைத் தேய்த்துக் கழுவாமல் நீ சாப்பிடக் 
கூடாது . அப்படிச் சாப்பிட்டால் அடிக்கடி 
வியாதி வரும் . இந்த மாதிரி உடையைக் கட்டிக் 


56 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


கொள்வது வியாதிக்குக் காரணமாகும் . இதனால் 
தான் எவ்வளவு ஜாக்கிரதையாய் இருந்தும் , 
உனக்கு அடிக்கடி தலைவலி , காய்ச்சல் முதலிய 
வியாதிகள் வருகின்றன . வாரத்தில் மூன்று நாள் 
வியாதி 
பதியால் படுத்துக்கொள்கிறாய் ! 

மகன் : - அப்படியானால் எனக்கு இன்று 
சாப்பாடு இல்லையா அம்மா ? 

தாய் : - சுத்தமாய் இருந்தால் தான் சாப்பாடு 
கிடைக்கும் . ஆகையால் நீ இப்பொழுதே வேக 
மாய்ப் போய் , குளிர்ந்த ஜலத்தில் நன்றாய்த் 
தேய்த்துக் குளித்துவிட்டு வா . வேறு சுத்தமான 
உடை தருகிறேன் . உடுத்திக்கொண்டு சாப்பிட்டு 
விட்டுப் பள்ளிக்கூடம் போகலாம் . இனிமேல் நீ 
எல்லா நேரத்திலும் விளையாடக்கூடாது . பள்ளிக் 
கூடத்துக்குப்போக இன்னும் நேரம் இருக்கிறது . 
அவசரம் இல்லை . 

மகன் : - அம்மா ! இனிமேல் ஜாக்கிரதை 
யாக இருக்கிறேன் . உபாத்தியாயர் கோபித்ததை 
யும் தாங்கள் சொன்னதையும் மறக்கவே 
மாட்டேன் . 

மணியன் தன் தாய் சொன்னபடியே நடந்து 
நன்மை அடைந்தான் . ஆகையால் பிள்ளைகளே ! 
நீங்களும் சுத்தமாய் இருங்கள் . 


G4I 


57 


31. நாணயங்கள் 
மாணிக்கம் :-அம்மா ! நான் கடைக்குப் 
போய் மிட்டாய் வாங்கவேண்டும் . எனக்கு ஒரு 
அணாக் கொடுங்கள் . 

தாயார் : - குழந்தாய் ! உனக்கு ஒரு அணாவா 
வேண்டும் ? எவ்வளவுக்கு மிட்டாய் வாங்கப் 
போகிறாய் ? 

மாணிக்கம் :-அம்மா ! நான் அரை அணா 
வுக்கு வாங்குவேன் . மீதம் உள்ள அரை அணா 
வுக்கு ஒரு பம்பரம் வாங்கப்போகிறேன் . 


G 


Me. 


ON 


1950 


தாயார் : - குழந்தாய் ! என்னிடத்தில் 
சில்லரை இல்லையே . ஒரு ரூபாயாகத்தான் இருக் 
கிறது . அதை மாற்றிச் செலவு செய்ய உனக்குத் 
தெரியுமா ? 

மாணிக்கம் : - அம்மா ! எனக்குத் தெரியும் . 
அப்பாகூட ஒரு நாள் கடைக்குப் போயிருந்தேன் . 
மாற்றும் வழியெல்லாம் எனக்கு அவர் சொல்லிக் 
கொடுத்தார் . 

தாயார் : இப்பொழுது எல்லாம் ஞாபகம் 
இருக்கிறதா ? 


58 

மீனாக்ஷி தமிழ் வாசகம் 
மாணிக்கம் :-அம்மா ! ஞாபகம் இருக்கி 
றது . ஒரு ரூபாயில் பாதி அரை ரூபாய் . ஆகை 
யால் ஒரு ரூபாய்க்கு இரண்டு அரை ரூபாய் சரி . 
அரை ரூபாயில் பாதி கால் ரூபாய் . கால் ரூபாயில் 
பாதி அரைக்கால் ரூபாய் . அரைக்கால் ரூபாயில் 
பாதி ஒரு அணா. ஒரு அணாவில் பாதி அரை 
அணா . அரையணாவில் பாதி காலணா . 

காலணா 
வுக்கு மூன்று தம்பிடி . 

தாயார் : - குழந்தாய் ! ஒரு ரூபாய்க்கு 
எத்தனை அணா தெரியுமா ? 

மாணிக்கம் : - அம்மா ! ஒரு ரூபாய்க்குப் 
பதினாறு அணா . 

தாயார் : - குழந்தாய் ! நாணயங்கள் ஒவ் 
வொன்றும் என்ன உலோகத்தால் செய்யப்பட் 
டவை தெரியுமா ? 

மாணிக்கம் : - அம்மா ! தெரியும் . ஒரு 
ரூபாய் , அரை ரூபாய் , கால் ரூபாய் , இவைகளெல் 
லாம் வெள்ளி நாணயங்கள் . அரைக்கால் ரூபாய் , 
ஒரு அணா, அரையணா முதலிய நாணயங்கள் 
நிக்கல் என்ற உலோகத்தால் செய்யப்பட்டவை . 
கால் அணா , பைசா இவைகளெல்லாம் செம்பு 
நாணயங்கள் . 

தாயார் : -- சரி ! இந்த ரூபாயை எடுத்துக் 
கொண்டு போய்ச் சில்லரை மாற்றி , எல்லா நாண 
யமும் இருக்கும்படி வாங்கிவா . 


இரண்டாம் புத்தகம் 

59 
மாணிக்கம் : - அம்மா ! அரை ரூபாய் ஒன்று , 
கால் ரூபாய் ஒன்று , அரைக்கால் ரூபாய் ஒன்று , 
ஒரு அணா ஒன்று , அரை அணா ஒன்று , கால் அணா 
ஒன்று , பைசா மூன்றும் வாங்கிவருகிறேன் . 

தயார் : -- பிறகு உனக்கு ஒரு அணாத் தரு 
கிறேன் . இந்தக் கணக்கை எல்லாம் நீ சரியாய்ச் 
சொன்னதால் , உனக்கு ஒரு அணா அதிகமாய்த் 
தருகிறேன் . 

மாணிக்கம் :-அம்மா ! மிகவும் சந்தோஷம் ; 
கடைக்குப் போய் வருகிறேன் . 

தாயார் : - சரி ! அப்படியே சீக்கிரம் வா . 


32. பிட்டுக்கு மண் சுமந்தவர் 

மதுரை நகரத்தில் ஒரு கிழவி இருந்தாள் . 
அவள் பிட்டு விற்று , அதனால் வரும் லாபத்தால் 
பிழைப்பவள் . அவள் பெயர் வந்தி . வாணியர் 
ஜாதியில் பிறந்தவள் ; மிகுந்த பக்தி உள்ளவள் . 
ஒவ்வொரு நாளும் வியாபாரம் செய்யுமுன் , சிவ 
பெருமானுக்குப் படைக்கும் வழக்கம் உடையவள் . 
மதுரைக்கு வடக்கே வைகை நதி போகிறது . ஒரு 
நாள் வைகை நதியில் வெள்ளம் வந்தது . வெள் 
ளம் ஊரை அழித்துவிடும் போல் இருந்தது . 

அக்காலத்தில் மதுரையை அரிமர்த்தன 
பாண்டியன் ஆண்டுவந்தான் . ஆற்றில் வெள்ளம் 


60 

மீனாக்ஷி தமிழ் வாசகம் 
வருவதை அறிந்தான் . மதுரையைக் காப்பாற்ற 
எண்ணினான் . வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து வெள் 
ளத்தைத் தடுக்க அணை போடவேண்டும் என்று 
உத்தரவு செய்தான் . வந்தி தன் பங்குக்குக் கூலி 
ஆள் தேடினாள் . எல்லா வேலைக்காரர்களும் அதி 
கக் கூலி கிடைக்கும் இடங்களுக்குப் போனார்கள். 
வந்தியோ ஏழை . சொந்தக்காரர் ஒருவரும் இல் 
லாததால் தெய்வமே கதி என்று கோவிலுக்குப் 
போய் முறையிட்டுக்கொண்டாள் . 

அப்போது தெருவில் ஒரு கூலி ஆள் , 
" எனக்கு யாரும் வேலை தருவார் இல்லையா ? " 
என்று கேட்டுக்கொண்டு வந்தான் . அவன் அழ 
கான வாலிபனாய் இருந்தான் . வந்தி தன வேலை 
யைச் செய்ய அவனை அமர்த்தினாள் . அவனும் 
வேலை செய்ய ஒப்புக்கொண்டு, " பாட்டி ! எனக்கு 
என்ன கூலி தருவாய் ? " என்று கேட்டான் . 
அதற்கு வந்தி , " அப்பா ! விற்பனைக்குச் செய்யும் 
பிட்டில் உதிர்ந்ததை எல்லாம் உனக்குத் தரு 
கிறேன் ' என்றாள் . கூலியாள் ஒப்புக்கொண்டு 
வேலைக்குப் போனான் . ஆற்றின் கரை ஓரத்தில் 
வந்தி பிட்டு வேகவைத்துக்கொண்டிருந்தாள் . 

கூலியாள் சிறிது நேரம் வேலை செய்து , 
களைத்தவன் போல் வந்து , " பாட்டி ! எனக்குக் 
கொஞ்சம் பிட்டுக்கொடு " என்றான் .. 


அவள் 


இரண்டாம் புத்தகம் 


61 


கொஞ்சம் கொடுத்தாள் . செய்த பிட்டெல்லாம் 
உதிர்ந்து போகக்கண்டு அவன் கேட்கும்போ 
தெல்லாம் கொடுத்து வந்தாள் . கூலி ஆள் வயிறு 
நிறையப் பிட்டுத்தின்று, கொஞ்சம் தண்ணீரையும் 
குடித்துவிட்டு , ஒரு இடத்தில் தூங்கினான் . 


- 


இதைக்கண்ட அரசனுடைய வேலைக்காரர் 
கள் அரசனிடம் தெரிவித்தனர் . அரசன் மிகவும் 
கோபங்கொண்டு கூலியாள் இருக்கும் இடத்தில் 
வந்து , தன் கைப்பிரம்பால் அவன் முதுகில் 
அடித்தான் . அந்த அடி எல்லோருடைய முதுகி 
லும் பட்டது . உடனே கூலி ஆள் எழுந்திருந்து 
ஒரு கூடை மண்ணை உடைப்பில் கொட்டிவிட்டு 
மறைந்தான் . அணையும் முடிவுபெற்றது . இதைக் 


62 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


கண்ட எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் . சிவ 
பெருமானே வந்தியின் பக்திக்காகக் கூலி ஆளாய் 
வந்தார் என்று அறிந்தார்கள் . எல்லோருக்கும் 
சிவபெருமான் காட்சி கொடுத்து அருள்புரிந்தார் . 


33. கிராமம் 
அருணகிரி: - மாமா ! இன்று காலையில் 
கிராமத்துக்குப் போய்வருவோம் என்றீர்களே . 
இப்போது போகலாமா ? 

மாமன் : - அப்பா ! உன் தகப்பனாரை உத்தரவு 
கேட்டாயா ? அவர் போகச்சொன்னால் நீ வரலாம் . 

அருணகிரி : -- மாமா ! நான் கேட்டேன் . 
போய்வா ' என்றார் . 

மாமன் : அப்படியானால் சரி ! போகலாம் 
வா . உன்னால் அதிக தூரம் நடக்க முடியாது . 
வண்டியிலே போவோம் . கிராமத்துக்குச் சமீபத் 
திலே போய் இறங்கி நடந்து போவோம் . 

அருணகிரி: - அப்படியே மாமா ! இரண்டு 
பக்கங்களிலும் பார்த்துக்கொண்டே மெல்லப் 
போகவேண்டும் . 

மாமா: - இதோ கிராமத்துக்கு அருகிலே 
வந்துவிட்டோம் . தோட்டங்களும் வயல்களும் 
வழியெல்லாம் இருப்பதைப் பார் . 


இரண்டாம் புத்தகம் 


63 


அருணகிரி : - மாமா ! வயல் நடுவிலே ஒரு 
வர் சங்கிலியைப் பிடித்துக்கொண்டு போகிறார் . 
அதோ இன்னொருவன் தடியைக் கையில் வைத் 
துக்கொண்டு அவருக்கு உதவி செய்கிறான் . 
இவர்கள் யார் ? இவர்கள் என்ன செய்கிறார்கள் ? 

மாமன் : - அருணகிரி ! சங்கிலி வைத்துக் 
கொண்டு அளப்பவர் தான் இந்தக் கிராமத்துக் 
கணக்குப்பிள்ளை . அவரை , கர்ணம் என்றும் 
சொல்வதுண்டு . அவர்கூட இருப்பவர் தான் தண் 
டல்காரன் . இவர்கள் இங்கே நிலங்களை அளக் 
கிறார்கள் . 

அருணகிரி : - மாமா ! இவர்களுக்கு வேறு 
வேலை உண்டா ? இவ்வளவுதானா ? 

மன் : - கணக்குப்பிள்ளை நாம் பயிர் செய் 
யும் நிலங்களை அளந்து பார்ப்பார் . நம் நிலத்தில் 
என்ன தானியம் பயிர் செய்கிறோம் என்று எழுதி 
வைப்பார் . நாம் கொடுக்கவேண்டிய வரிகள் இவ் 
வளவு என்று எழுதி , கிராம மணியக்காரரிடம் 
கொடுப்பார் . பின்னும் மணியக்காரருக்கு வேண் 
டிய உதவிகளைச் செய்வார் . தண்டல்காரன் கணக் 
குப் பிள்ளைக்கு உதவியாக அவர் சொன்ன வேலை 
களைச் செய்வான் . 

அருணகிரி: - மாமா ! மணியக்காரர் என்று 
சொன்னீர்களே ; அவருக்குக் கிராமத்தில் என்ன 
வேலை ? 


64 


மீனாக்ஷி தமிழ் வாசகம் 


மாமன் :-அருணகிரி ! நாம் கிராமத்துக்குள் 
போகும்போது அவரைப் பார்ப்போம் . அப்போது 
அவரைப்பற்றிப் பேசுவோம் . 

அருணகிரி : - மாமா ! இதோ கிராமத்துக்குப் 
பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு இருக்கிறதே . நம் 
ஊரில் இவ்வளவு பெரிய கிணறு கிடையாதே . 
இதில் ஜனங்கள் ஜலம் எடுக்கிறார்கள் . 


B 


UOR 


LIGI 


மாமன் : - இதுதான் கிராமக்கிணறு . இதை 
ஊர்க்கின் 

ணறு என்றும் சொல்லுவார்கள் . 

அருணகிரி : -- அதோ ஒரு சிறு வீடு தனியாய் 
இருக்கிறதே ! திண்ணையிலும் , வெளியிலும் ஜனங் 
கள் கூட்டமாக இருக்கிறார்கள் . ஒருவர் உட் 
கார்ந்து கொண்டிருக்கிறார் . திண்ணைப் பக்கத்தில் 
இரண்டு பேர் நிற்கிறார்கள் . 


இரண்டாம் புத்தகம் 


65 


மாமன் : - அருணகிரி ! இதுதான் கிராமச் 
சாவடி . உட்கார்ந்து இருப்பவர் தான் இவ்வூர் 
கிராம அதிகாரி . இவரை கிராம முன்சீப் , மணியக் 
காரர் என்றும் சொல்லுவார்கள் . இவர் இப்போது 
கிராம ஜனங்களுக்குள் ஏற்பட்ட ஒரு வழக்கை 
விசாரிக்கிறார் . வெளியே தடியோடு நிற்பவன் தலை 
யாரி . தமுக்கோடு நிற்பவன் தோட்டி . 

அருணகிரி: - இவர்களுக்கு இன்னும் என்ன 
வேலை உண்டு ? 

மாமன் : - கிராமாதிகாரி கிராமத்தில் பிறக்கும் 
குழந்தைகளின் கணக்கு எழுதுவார் . இறந்தவர் 
கள் பெயரைப் பதிவுசெய்வார். சர்க்கார் தீர்வையை 
வசூல் செய்வார் . இன்னும் சில முக்கியமான 
வேலைகளும் இவருக்கு உண்டு . 

அருணகிரி : - தலையாரி , தோட்டி என்கிறீர் 
களே , அவர்களுக்கு என்ன வேலை ? 

மாமன் : - மணியக்காரர் சொல்லும் வேலை 
யைத் தலையாரி செய்வான் . இரவில் ஊரைக் 
காவல் செய்வான் . தோட்டி முக்கியமான சமாச் 
சாரங்களைத் தமுக்கு அடித்து ஜனங்களுக்குத் 
தெரிவிப்பான் . 
அருணகிரி : -மாமா ! 

மாமா ! கிராம ஏற்பாட்டைத் 
தெரிந்து கொண்டேன் . ஊருக்குப் போகலாமா ? 

மாமன் : -ஆம் ! அப்படியே செய்வோம் . 
154-4 


34 . 


படப் பழக்கம் -II 
( தைரியமுள்ள ராமன் ) 


THIN 


1 


2 


3 


4 


5 


6 


ராமனும் அவன் தங்கையும் தெருவில் நின்று 
கொண்டிருந்தார்கள் . அப்போது ஒரு நாய் அவர் 
களைக் கடிக்க ஓடிவந்தது . ராமன் தன் தங்கையை 
எப்படிக் காப்பாற்றினான் ? 


உலக நீதி 


ஓதாமல் ஒருநாளும் இருக்கவேண்டாம் . 
ஒருவரையும் பொல்லாங்கு சொல்லவேண்டாம் . 
மாதாவை ஒருநாளும் மறக்கவேண்டாம் . 
வஞ்சனைகள் செய்வாரோ ( டு ) இணங்கவேண்டாம் . 
போகாத இடந்தனிலே போகவேண்டாம் . 
அடுத்தவரை ஒருநாளும் கெடுக்க வேண்டாம் . 
தனம்தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம் . 
தருமத்தை ஒருநாளும் மறக்கவேண்டாம் . 
கொலைகளவு செய்வாரோ ( டு ) இணங்க வேண்டாம் . 
கற்றவரை ஒருநாளும் பழிக்கவேண்டாம் . 
வார்த்தை சொல்வார் வாய்பார்த்துத் திரிய வேண்டாம் . 
மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் . 
மூத்தோர் சொல் வார்த்தைதனை மறக்கவேண்டாம் . 
முன் கோபக்காரரோடு) இணங்கவேண்டாம் . 
சேராத இடந்தனிலே சேரவேண்டாம் . 
செய்நன்றி ஒருநாளும் மறக்கவேண்டாம் . 
பிணை இட்டுத் துணை போய் நீ நிற்கவேண்டாம் . 
காணாத வார்த்தைகளைக் கட்டுரைக்கவேண்டாம் . 
புண்படவே வார்த்தைகளைச் சொல்லவேண்டாம் . 
வாதாடி வழக்கழிவு சொல்லவேண்டாம் . 
திறம் பேசிக் கலகமிட்டுத் திரிய வேண்டாம் . 
இறந்தாலும் பொய்தன்னைச் சொல்லவேண்டாம் . 
தெய்வத்தை ஒருநாளும் மறக்கவேண்டாம் . 


ஆத்தி சூடி 


ஆத்திசூடி அமர்ந்த தேவனை 

ஏத்தி ஏத்தித் தொழுவோம் யாமே . 
1. அறம் செய விரும்பு 
2. ஆறுவது சினம் 
3. இயல்வது கரவேல் 
4 . 

ஈவது விலக்கேல் 
5. உடையது விளம்பேல் 
6. ஊக்கமது கைவிடேல் 
7 . எண் எழுத்து இகழேல் 
8. ஏற்ப ( து ) இகழ்ச்சி 
9. ஐயம் இட்டு உண் 
10. ஒப்புரவு ) ஒழுகு 
11. ஓதுவ ( து ) ஒழியேல் 
12. ஒளவியம் பேசேல் 
13. அஃகம் சுருக்கேல் 
14. கண் ( டு ) ஒன்று சொல்லேல் 
15. சனி நீராடு 
16. ஞயம்பட உரை 
17. இணக்கம் அறிந்( து ) இணங்கு 
18 . தந்தை தாய்ப்பேண் 
19 நன்றி மறவேல் 
20 வஞ்சகம் பேசேல் an 
21. உத்தமனா யிரு . 

' 

NSS 


Vigns 


Insigte 


வி . சூ . சுவாமி நாதன் 

பிரசுரகர்த்தர் . 
பிரான்ஸிஸ் ஜோஸப் தெரு , 

மேலக்கோபுரத் தெரு , 
சென்னை 

மதுரை 
பதிப்புரிமை ) 

( விலை அணு - 5-0 


